கொத்தமங்கலம்‌ மேலைக்கோயில்‌ 
என வழங்கும்‌ 
ரூதவன க்ஷேத்திரம்‌ 


மரங்குடியாண்டவன்‌ ' 


நாள்மணிமாலை. 


உபநிடதம்‌, மூவர்‌ மும்மணிக்கோவை, பெரியநாயகி 
பிள்ளைத்‌ தமிழ்‌ முதலிய செய்யுள்‌ நூல்களின்‌ 
ஆசிரியரும்‌ 


3 
£3: புதுக்கோட்டை அரசர்‌ கல்லூரித்‌ தமிழாசிரியருமான ! 


பண்டித நா. கனகராஜையர்‌ 8.0.0. 
இயற்றியது. 


கமலா பதிப்பகம்‌, புதுக்கோட்டை 


1941. 


og gress 
க தின்‌ 
i வாசவி வள 


த 
i 


TT) 
அ ha 


13% 
[த்‌ 7. 


வற்‌ கல ன்ப 3, 1p ல்‌ (அற. ரல்‌ அணல்‌ அ] 
SS A SN ம தல்‌ வப்‌ 


த கலையை ட 


கொத்தமங்கலம்‌ மேலைக்கோயில்‌ 
என்‌ வழங்கும்‌ 
சூதவன சேத்திரம்‌ 


மரங்குடியாண்டவன்‌ 


நாள்மணிமாலை. 


உபநிடதம்‌, மூவர்‌ மும்மணிக்கோவை, பெரியநாயகி 
பிள்ளைத்‌ தமிழ்‌ முதலிய செய்யுள்‌ நூல்களின்‌ 
ஆசிரியகும்‌..... 
புதுக்கோட்டை அரசர்‌ கல்லூரித்‌ தமிழாசிரியருமான 
பண்டித நா. கனகராஜையர்‌ 8.0.1, 


இயற்றியது, 
% 
கமலா பதிப்பகம்‌, புதுக்கோட்டை 


1041. 


உரிமையுரை. 


புண்ணியமே பொலிந்து பொருள்‌ வளமிகுந்த 
வணிகர்‌ வளர்‌ புனித நாட்டில்‌ 

எண்ணியவே யடியவர்கட்‌ சயெற்றியருள்‌ 
சூதவனத்‌ திறைவனறாளில்‌ 

நண்ணியதே வாரமென விசைத்துளநான்‌ 
மணிமாலை நலங்கள்‌ வாய்ந்த 


க்ண்ணீயவான்‌ கரசியெனும்‌ பெயர்புனையும்‌ 
பொருள்வணிகன்‌ கனிந்து கொள்க, 


சிவதருமம்‌ புரிவ தவே யுலகவாழ்‌ விடையினுறு 
சிறப்பா மென்று 

பவ தருமம்‌ பொலிவுறவே சூதவனப்‌ பகவனுக்குப்‌ 
பணிகள்‌ செய்த 

சவதருமம்‌ பொலிவணிகர்‌ வேண்டியவா ற புரியும்‌ 
காட்ட முள்ளோன்‌ 

தவதருமம்‌ தாங்யெவன்‌ இருவருளால்‌ நெடி.தூழி 

' தழைக்க வாழி 


தனக்கெனவே யொன்றுமிலா துலகவுயிர்‌ ஈலம்பெறவே 
தனையே ஈல்கும்‌ 


மனத்தொடுவாக்‌ கறிவரிய ப்ரம்பொருளைச்‌ சூதவன 
வள்ளல்‌ தன்னை 

இனத்தொடுசற்‌ பணிபுரியும்‌ கடமைகொளும்‌ வணிகர்‌ 
இயைந்த சர்த்இக்‌ [குலத்‌ 

கனத்தனையன்‌ காசிடுயறும்‌ பெயர்மலியும்‌ பொருள்‌ 
கவினுற்றோங்க, [வணிகன்‌ 


4. அஅுபதாண்‌ டறநெறிலில்‌ வளர்க்தவவன்‌ சிவனருளும்‌ 
அறமும்‌ காக்க 
உறவதரம்‌ புண்ணியத்தின்‌ பேற்றையடைம்‌ இனும்ப 
டுலகல்‌ வாழி [லவரண்‌ 
மறுவுறு மனத்தினனென்‌ அல்குணர மாங்குடிவாழ்‌ 
வள்ளல்‌ நல்கும்‌ 


பெறுவதாம்‌ பேறனைத்‌ த. மனநிறையப்‌ பெற்றின்பம்‌ 
பெருக நன்றே. 


கு 


ட 


முகவுரை. 
மாசில்‌ வீணையும்‌ மரலை மதியமும்‌ 
வீசு தென்றலும்‌ வீங்கிள வேளிலும்‌ 
முக வண்டறை 0பாய்கையும்‌ போன்றதே 
ஈச செந்த 'யிலையடி நிழலே. 
இ௫நாவுக்கரசர்‌ தேவாரம்‌. 
ஆனந்த வுருவம்‌ தாங்கிய பரமசிவம்‌ என்ற 
கருணைக்‌ கடலின்‌ அன்பில்‌ ஈடுபடுவதே சைவநெறி 
யாம்‌. சைவநெறியில்‌ மனங்கொள்வோர்‌ சீவர்கள்‌ பசு 
க்கள்‌ என்பதையும்‌, அப்பசக்களைப்‌ பிணித்து நிற்பது 
பாசம்‌ என்பதையும்‌, பாசத்தை அறவேயொழித்துப்‌ 
பசுத்தன்மை போக்கிச்‌ சிவத்தன்மை கும்‌ தெய்‌ 


வமே பசுபதி யென்பதையும்‌, சாத்திரங்களால்‌ உணரு 


வர்‌. சைவசித்தாந்தம்‌, நீலகண்ட பாடியத்தானும்‌, ப 


சிவஞானபோதம்‌, சிவஞான ' சித்தியார்‌ முதலிய 
தமிழ்ச்‌ சாத்திரங்களாலும்‌ நன்கு விளங்குவதாம்‌. 


சைவ குரவருள்‌ இருதிறவர்‌ உளர்‌. சமயகுரவர்‌ 


என்ற பெருமை படைத்தோர்‌ முன்னே தோன்றிய 


நீரல்வர்‌ ஆவர்‌. சந்தான குரவா என்பார்‌ பின்னே 
தோன்றிய பெரியர்‌ ஆவர்‌. சமய குரவர்‌ நால்வரும்‌ 
தேவார திருவாசகங்களால்‌ சிவத்தின்‌ உண்மையை 
உலகறிய விளக்கி யுதவினர்‌. சந்தான குரவர்கள்‌ 
சாத்திரங்களை முறைப்படி அமைத்துப்‌ பரமத நிரா 
காணமும்‌, சுவமதத்தாபனமும்‌ செய்து சைவ மக்க 


ளுக்குச்‌ சைவச்செல்வம்‌ தந்து வைத்தனர்‌. 


சைவர்‌ என்ற இனத்தில்‌ இருப்போர்‌ எவரே 
யாயினும்‌ அவர்‌ தம்‌ முன்னோர்‌ அருளிய தம்‌ நெறி 
யைத்‌ தெளிவுறப்‌ பயின்று அறிந்து கொள்ளா திருத்‌ 
தல்‌ பெருங்குறையே. தேவாரம்‌ பாடிய மூவர்‌ முதலி 
கள்‌ ஈம்‌* புண்ணிய நாடு எங்கும்‌ நடந்து சென்று, 
ஆங்காங்கு இருந்த சிவதலங்களுக்குச்‌ தம்‌ அருளிச்‌ 
செயல்கள்‌ தந்து, சிறப்புச்‌ செய்தனர்‌. அன்னார்‌ 
பாடிய பெருமைபெற்ற தலங்களை இக்நாஸளிற்‌ சைவர்‌ 
ஆவார்‌ எல்லாரும்‌ திருக்கயிலை நிகர்‌ எனவே மதிக்கின்‌ 
றனர்‌. அத்திருத்தலங்களிற்‌ பல இந்நாளிற்‌ பழமை 
யான கோவில்‌ கோபுரம்‌ முதலியவற்றைக்‌ கால வேறு 


பாட்டால்‌ இழந்து, பக்தி சிரத்தையோடு ஆகம நூல்‌ 


கள்‌ அறிந்த பெரியோர்‌ தெளிவித்த வண்ணமே 
புதுமையில்‌ அமைக்கப்பெற்ற இருப்பணிகளோடு 


விளங்குகின்றன. 


இங்ஙனம்‌ தமது பழம்பெருமை விளக்கும்‌ சிவ 
தலங்களின்‌ திருப்பணிகள்‌ வடை நாளில்‌ தமிழ்‌ 
மன்னர்களால்‌ சில ஒழுங்குகளின்படு நன்கு நடை 
பெற்றன. அம்மன்னர்‌ குடிகள்‌ இன்று இல்லாமை 
யால்‌ தமிழகத்தில்‌ உள்ள செல்வக்‌ குடிகளே இந்தச்‌ 
சிவ தருமத்தை ஏற்றுக்கொள்வது முறையாயிற்று. 
காவிரிப்‌ பூம்பட்டினம்‌ பெரு நகரமாய்‌ இருந்த 
காலத்தே சோழன்‌ கரிகாற்‌ பெருவனத்தான்‌ ஆதரவு 
பெற்று, நாட்டின்‌ வாணிகத்தைநன்கு வளர்த்து, 
எட்டிப்பட்டமும்‌ அப்பட்டத்துக்குரிய பொற்பூவும்‌ 
பெற்ற பொருள்‌ வணிகர்‌ குடிகளில்‌ வழி வழியே 


்‌.. வந்த நகரத்தார்கள்‌ இன்று இத்தரும கைங்கரியத்தில்‌ 


ஈடுபட்டுள்ளனர்‌. 


தேவாரப்‌ பாடல்‌ பெற்றும்‌ தமிழகத்தே இன்ன 
இசையில்‌ உள்ளன்‌ என்‌ று பலர்‌ அறியாது மறைந்திரு 


ந்த சிவதலங்கள்‌ எல்லாம்‌, இந்காளில்‌ இக்குலத்தார்‌ 


அருமத்தால்‌ பெரும்‌ பொருட்‌ செலவாலியன்ற இருப்‌ 
பணிகள்‌ பெற்று, உலகம்‌ அறிய விளங்குவதை அறி 
யாத தமிழ்‌ மக்களும்‌ உளரோ? “திரைகடலோடியும்‌ 
திரவியம்‌ தேடு” என்‌ ம முதுமொழியைத்‌ தமது குல 
தீருமமாகக்‌ கொண்ட இர்‌ நல்லோர்‌, கடல்‌ கடந்து 
தேடிய செல்வக்‌ குவியலை தருமத்துக்குப்‌ பயன்படுத்‌ 


அவகை இன்றும்‌ பல தீலங்களிற்‌ காணலாம்‌. 


சிவாலயத்‌ திருப்பணிகளுக்குக்‌ கோடிக்கணக்‌ 
கான பொருட்‌ குவியலை இக்குலத்தோர்‌, மன நிறை 
வோடு கொடுத்து, முன்னின்று தருமங்களை நடத்துவ 
தைத்‌ திருமறைக்காடு, திருவானைக்கா முதலிய 
புண்ணிய கே்ஷேத்இிரங்களில்‌ இன்றும்‌ காணலாம்‌, 
வேத வேள்விகஆர நிந்தனை செய்யும்‌ மக்கள்‌ பெருகி 
வரும்‌ இந்காளிலும்‌, வேத பாடசாலைகளுக்கு இவர்‌ 
களைப்போல உதவுவார்‌ பி மர்‌ இல்லை. ஆகம, தேவார 
பாடசாலைகளும்‌ இந்‌ நகரத்தார்‌ தருமத்தால்‌ உயர்ந்த 
சிவ தலங்களில்‌ இன்றும்‌ நன்கு கடைபெறுவதைக்‌ 
காண்கிறோம்‌. அன்னவிக்ரயம்‌ ஒரு தொழிலாக வளர்‌ . 


நீதுவிட்ட இர்ராளிலே மகோதய புண்ணிய காலத்தில்‌ . 


'கோடிக்கரையில்‌ கடலாடித்‌ இருமறைச்காட்டுச்‌ சிவ 
யரஞ்சுடரைத்‌ தரிசனம்‌ செய்ய வந்த பல்லாயிரம்‌ 
மக்களுக்கு, :இக்குலத்தார்‌ அன்னமிட்ட அருமையை 
ஓவ்வொரு சீவன்‌ உள்ளத்திலும்‌ இருக்கும்‌ சிவபரஞ்‌ 


சுடரே அறிவான்‌, 


இங்கனமாக எவ்வகைப்பட்ட சிவ தருமத்துக்‌ 
. கும்‌ தம்‌ செல்வத்தை நல்கும்‌ இக்குலத்தோர்‌, பழம்‌ 
பெரும்‌ கோயில்களைப்‌ புதுக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்ட . 
அளவில்‌ நின்றுவிட்டனரோ “எங்கும்‌ ஈசன்‌ என்னாத 
- வர்க்கில்லையே! என்ற அப்பர்‌ இருவாக்கைச்‌ இந்தித்‌ 
அத்‌ தாம்‌ தாம்‌ குடியிருக்கும்‌ ஊர்களிலும்‌, லை பது 
மைக்‌ கோவில்களை அமைத்து, அவற்றிலும்‌ ட்‌ 
பொருட்‌ குவியல்‌ செலவிட்டுத்‌ இருப்பணிகள்‌ செய்து 
இம்மை மறுமை இன்பம்‌ தேடுகின்றனர்‌. நகரத்தார்‌ | 
'வாமும்‌ ஈகரங்களில்‌ ஓன்‌ றிலேனும்‌ சிவாலயம்‌ இல்லை 
.. என்று இன்று எவரும்‌ துணிந்து உரைக்க இயலாது. 
இவ்வாலயங்களி ற்‌ சில பமமையாக அமைந்த மரபின்‌ ; 
அக்கால இவர்களுக்கு வந்தவை. சில தமிழ்‌ 


காட்டு மன்னர்‌ பின்னாளில்‌ அமைத்து வைத்த வை 


சில இவர்களே வமின்‌ அன்‌ எவ்வகை 
யிற்‌ சேர்ந்தனவாயினும்‌ இக்கோயில்களில்‌ இன்ப 
வேதமோதும்‌ அந்தணரும்‌, தேவாரம்‌ ஓதும்‌ ஓதுவார்‌ 
களும்‌, ஆகம நெறிப்படியே நித்திய நைமித்திக பூசை 
புரியும்‌ சிவத்துவிசரும்‌, தருப்பணிக்குரிய பிறபணியச . 
ளரும்‌, முறைப்படியே அமைந்து பண்டைப்‌ பெருங்‌ 
கோவில்கள்‌ போலவே இவை விளங்குவதைக்‌ கண்‌ 


ணுள்ள எவரும்‌ கண்டு உணர்ந்திருப்பர்‌. 


பெரு நகரங்களிலே ஆலய தரிசனம்‌ செய்ய வரு 
வோர்‌ தொகை சுருங்கியிருப்பினும்‌ இச்‌ ஈகரங்களில்‌ 
உள்ளம்‌ உருக, அன்போடு ஒரு நாளில்‌ இருமுறை 
மும்முறை வந்து வணங்கி, வரம்‌ பெற்றுச்‌ செல்லும்‌ 
ஆண்‌ மக்களையும்‌ பெண்‌ மக்களையும்‌ எவரும்‌ காண்‌ 
லாம்‌. இங்ஙனம்‌ சிவமணம்‌ கமழும்‌ திருக்கோயில்‌ 
கள்‌ உள்ள செட்டி நாட்டில்‌ கொத்தமங்கலத்தின்‌ 
ஒரு பால்‌ மேலைக்‌ கோயில்‌ என்று பொது மக்கள்‌ 
அறியும்‌ குதவனம்‌ என்ற திருத்தலம்‌, சிவகங்கை 
மன்னர்‌ இருப்‌ பணிகளுள்‌ ஒன்றாகும்‌. இக்கோயில்‌ இரு, 


,ப்பணியைப்‌ பல்லாண்டுகளாக நன்கு நிறைவேற்றிப்‌ 


லாக கைலாசம்‌ போல விளங்குமாறு செய்த சிவ 
பண்ன கொத்தமங்கலத்து தருக கு பிப 
தரும நெறிகளில்‌ மிகவும்‌ ஈடுபாடு கொண்ட இக்‌ ௩க 
ரத்தார்‌ பிரதிநிதியாக இத்‌ இருக்கோவிலின்‌ திருப்ப 
ணியையும்‌, நித்திய நைமித்திகாதிகளையும்‌ முறையே 
நடைபெறச்‌ செய்யும்‌ பேறு பெற்ற சிவநெறிச்‌ 
செல்வர்‌ திருவாளர்‌ ௪. சு. சி. வேலஞ்‌ செட்டியார்‌ 
குமாரர்‌ சின்னக்கருப்பன்‌ செட்டியார்‌ என்ற காசி 
செட்டியார்‌ ஆவர்‌. இச்‌ சீமான்‌ இளமையில்‌: சில்‌ 
ஆண்டுகள்‌ கடல்‌ கடந்து அயல்‌ நாடுகளிற்‌ பொருளீ 
ட்டி யிருந்து, சென்ற இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு 
மேலாகச்‌ சிவ புண்ணியத்திலேயே ஈடுபட்டுத்‌ கம்‌ 
ஊரிலேயே இருந்து தரும கைங்கரியபரராக வாழ்ந்து 
வருகின்றார்‌. 


ப நன்னெறியில்‌ நாட்டம்‌ உடைய இவர்‌ இறைவன்‌ 
அருளால்‌ அறுபதாண்டு நிரம்பப்பெற்றுச்‌ சிவாகம 
முறைப்படியே ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி செய்து 
கொள்ள இருக்கின்றார்‌. அந்த மங்கள நாளில்‌ சிவ 
பரஞ்சுடர்க்கு உவப்பாகிய ஒரு பதிதருமம்‌ செய்ய 


விருப்பம்‌ கொண்டு, இப்பிரபந்தத்தை இயற்றுவித்‌ 
துள்ளார்‌. இப்பிரபந்தம்‌ சதுர்வித புருஷார்த்தங்‌ 
களையும்‌ அடியார்களுக்கு அருளவல்ல அறவாணன்‌ 
மாங்குடியாண்ட. மறைப்பெரும்‌ பொருளை, மனமார 
வாயாரத்துதித்துப்‌ பாடப்பெற்றதாகும்‌. நான்கு 
பொருளும்‌ தரவல்ல தலைவனை நால்வர்‌ அருளிய திருப்‌ 
பாடல்களைச்‌ செவியேற்ற பரமனை, நான்கு வேதங்‌ 
களம்‌ முறையிட நின்ற பக்‌ நான்கு மணிகள்‌ 
கோத்த தமிழ்‌ மாலையால்‌ வாழ்த்தி வணங்குவது: 
முறையே யன்றே. 


பண்டைப்‌ புலவரும்‌, : வெநெறிச்‌ செல்வரும்‌' 
பாடியருளிய அரும்பொருட்‌ பேழைகளாமிய பாட்டுக்‌ 
களைக்‌ கேட்டு, உருதியிருக்கும்‌ உள்ளம்‌ உடைய 
சிவனடிச்‌ செல்வர்களுக்கு இப்பிரபந்தம்‌ அத்துணை 
இன்பம்‌ விளையாதாயினும்‌, அவன்‌ புகழே புகல்வ 
தாகையால்‌ உவப்புக்குரியதாம்‌ என்றே துணியலாம்‌. 


சிவபரஞ்சுடரின்‌ இருவருள்‌ பரவுக உலகெலாம்‌, 


ஆசிரியன்‌: 
அன்ட்‌ 


உ 


இவமயம்‌. 


"பொத்தகம்‌: -நதவளம்‌ என்ற மாங்குடித்‌ தலத்தில்‌ 
கோயில்கொண்ட 


மாங்குடி யாண்டவன்‌ நான்மணி மாலை. 


TS நனை வவனாானன்‌. 
0) 
காப்பு, 


திருமேனி விநாயகர்‌ 
ஆசிரிய விருத்தம்‌. 


ஒளிவிளங்கு திருமேனி நாதனென வுலகுணர 
வுயர்க்தோர்‌ போற்ற 

அளிவிளங்கு தருவுருவோ டமர்க்திருக்கும்‌ சூதவனத 
தமலன்‌ றன்னைக்‌ 

களிவிளங்கு சான்மைமணி மாலையினாற்‌ போற்றுதற்குக்‌ 
கருணை செய்யும்‌ 

வளிவிளங்கு கோயிலு றை திருமேனி விராயகனாம்‌ 


வள்ளல்‌ தானே. 


முருகப்பெருமான்‌. 


௮ருள்பொழியும்‌ விழிகளினா லடியவரைப்‌ பார்த்தருளி 
யன்னார்‌ வேண்டும்‌ 


2 


பொருள்பொழியுங்‌ கரங்களுளமாங்குடியாண்டவன்‌ 
கழல்கள்‌ போற்றும்‌ செய்யுள்‌ 

தெருள்‌ பொழியும்‌ ஈயம்பெறவே சூதவனப்‌ பதியிரும்த 
தெய்வச்‌ செல்வன்‌ 

மருள்பொழியு மவுணர்குலங்‌ களைந்தவறு முகன்‌ 
கழல்கள்‌ வணக்கம்‌ செய்வாம்‌. 


வயிரவக்‌ கடவுள்‌. 


வேண்டுபவர்‌ வேண்டுவதே மீந்தருளும்‌ சூதவன 
விமலன்‌ ஸாளித்‌ 

பூண்டுதிரு வருள்பொழிய வியற்றமிழ்கான்‌ 
மணிமாலை புனையும்‌ வண்ணம்‌ 

நீண்டதிரு வுருவமொடு தனைநினையு மன்பர்மன 
நிறையா நிற்கும்‌ 

ஆண்டவனை வயிரவனைக்‌ கழல்பணிர்‌ து திருவருளை 


யடைந்து வாழ்வாம்‌. 


செளந்தர நாயகியார்‌. 


தன்னையருள்‌ மலிவதனா லுணர்த்தியருள்‌ 
சூதவனத்‌ தலைவன்‌ றாளிற்‌ 

பொன்னையருள்‌ புவியையரு ளெனவிழைம்‌ அ 
சயம்பொருந்தப்‌ புனையும்‌ பாடற்‌ 


8 


கன்னையரு ளுருவமுடை யம்பிகை யன்னவனிடத்தி 
லமர்ச்‌.து வாழும்‌ 

என்னையுல கன்னைசவுந்தரவல்லி தாண்மலர்கள்‌ 
இழறைஞ்சல்‌ செய்வாம்‌. 


மாங்குடி யாண்டார்‌. 


அவனருளே அணையாக வவன்கழல்கள்‌ 
வணங்குவதே யமைவா மென்று 

சிவனருளை யுணர்பெரியர்‌ தெளிவுறுத்த 
செறிமுறையே திருவின்மிக்க 

தவமலியுஞ்‌ சூதவனப்‌ பெருமான்றன்‌ திருவடிக்கே 
தமிழின்‌ மாலை 

சவமலியப்‌ புனேவதனுக்‌ கவனருளே மனநிறைய 
காடுவோமே. 


நூல்‌. 
வெண்பா. 
அன்பே திருமேனி யாக்கி யருள்பொழியும்‌ 
இன்பேறு சூதவனத்‌ தெந்தையே--நின்பேர்‌ 
நினைச்தவரைச்‌ சொற்றவரை நின்னருளே காக்கப்‌ 
புனைந்தவுரு வென்னே புகல்‌, 


4 
இட கட்டளைக்‌ கலித்துறை. 


பூகலைப்‌ புகல்பவர்‌ வாழ்வுறச்‌ செய்தருள்‌ புண்ணியனே 
இகலைப்‌ புரிவினை மாற்றிய மாங்குடி யெம்மிறையே 

புகலிப்‌ பெருந்தகை மூவாண்டிற்‌ சூட்டுப்‌ புதத்தொடையல்‌ 
அகலத்‌ தணிந்தனை யன்பரை யாண்ட வருளுருவே, 2 


ஆசிரிய விருத்தம்‌. 
உருவ முடையா யென்பர்லெர்‌ 
உருவ மில்லா யென்பர்சிலர்‌ 
உருவ வருவ முடையை யென 
வுணர்க்‌.து விளக்குஞ்‌ சல.நால்கள்‌ 
பருவ மழைபோ லடியருக்குப்‌ 
பழமை யருளைப்‌ பொழிகின்‌ ரப்‌ 


சருவ வுருவ மாங்குடியாய்‌ 
தருதல்‌ வேண்டும்‌ நினையெமக்கே, 8: 


ஆசிரியப்பா. 
எமக்கென நீயிவ ணிருந்தரு ளினையெனல்‌ 


உமைக்குழுன்‌ மக்கள்‌ ஓரிரு வருக்கும்‌ 
விளங்கிய வுண்மை; விபுதரும்‌ முனிவரும்‌ 
மறைமொழி புகன்று மனமுற வேண்டியு 


1 


ட] 


மெளிதின்‌ வெளிப்படா விறைவந யருளால்‌ 
புனையவும்‌ புகழவு கினையவு மறியேம்‌ 
வேண்டிய பேறுகள்‌ ஈண்டுறப்‌ பெறுவான்‌ 
நின்னுரு நீயே பன்னிய மறையும்‌ 

நால்வர்‌ நினக்கென நவில்திரு மறையும்‌ 
செவிக்கொளும்‌ விருப்பாற்‌ சேர்க்தனை யீ.ங்கு 
மாங்குடி யாண்ட மறைப்பெரும்‌ பொருளே 
கதிரவன்‌ மண்டலம்‌ முதிருரு விளங்கிய 
தெளிவே யொளியே தெருளே மருளே 
நின்செய லறியே மெஞ்செய லதிதிர. 
ஆதலி னெமக்கெது வமைதமோ 
அதனை யின்னே யருளுதி யமலனே, 


வெண்பா. 


அமலனே வெண்ணி றணிர்ததிரு மேனி 
அமலனே சூதவனத்‌ தண்ணால்‌— முமலத்தால்‌ 
வாடு முயிர்கள்‌ மனக்கோயில்‌ மேவுநினை 
நாடு நினைவெமக்கு நல்கு. 


கட்டளைக்‌ கலித்துறை. 


நல்குங்‌ குணமுந்‌ இறமும்‌ பொருக்திய காதனினைப்‌. 
பல்ரும்‌ பனுவல்‌ மணமாலை சூட்டிப்‌ பணிபவர்கள்‌ 


6 


அல்குங்‌ குறையின ராகுவர்‌ மாங்குடி. யராண்டவநிற்‌ 


புல்குஞ்‌ சவும்தர ரய சான்று புரையறவே. 6 


ஆசிரிய விருத்தம்‌. 
புரையறுமெய்க்‌ நூல்பயிலும்‌ பேறுடைய சான்ற 
புகழ்ச்‌ .து போற்றும்‌ [வர்கள்‌ 
கரையறுபே ரருட்கடலே சூதவனத்‌ திருமேனிக்‌ 
கடவு ணீயே 
வரைமிசையி லமர்ந்தனையோ வுயிரகத்து மறைந்தனை 
மறையின்‌ சென்னி [யோ 
விரைகெழும விருந்தனையோ நின அநிலை வாய்மலர்ச்து 
விளக்கு வாயே, பு 


ஆசிரியப்பா. 


விளக்க முடைய வெளியுறு பொருளே 

அளக்க மகன்ற சோதி பராபர 

எண்ணரு வகைமையி னியன்றபல்‌ லுயிர்களும்‌ 
சண்ணவு நினையவு நல்கிய நரயக 

தாழ்வினி விரும்‌ ௮ தயங்க மக்கள்‌ 

வாழ்வினை யடைச்‌ அய மலர்ந்தருள்‌ விழியினை 
பதினொரு வேதியர்‌ முதுமறை மூன்றும்‌ 


7 


சுதியொடு புகன்று ததித்தனர்‌ பரவி 
மச்திர மோதி வகை௨கை யமைந்த 

சுந்தர நற்குடஞ்‌ சொரி8 ராடிய 
அருள்கெழு மாங்குடி யாண்டவெம்‌ பரம 
பொருள்கெழு வணிகர்சள்‌ போற்றிய சங்கர 
சிவமயம்‌ விளக்யெ இருக்குள மிருபாற்‌ 
பவமலம்‌ கெடுக்கப்‌ பார்த்தருள்‌ பொழிர்‌ த 
காரண வொருமை காட்டிய செல்வ 
நாரண னான்முக னடியு மறியாப்‌ 

பூரண புராண புண்ணிய மூர்த்தி 

ஆரண நான்கும்‌ அடிமலர்‌ அருவிய 
உருவிலா லொருவ வுலகமே யாயெ 
பொருவிலாப்‌ பொருளே போற்றினோம்‌ 
அருளினா லெம்மை யாண்டருள்‌ கெனவே. 


வெண்பா: 


னனவே நமையா ளியல்பெனவே காட்டி 
மனமே நினதாக்கும்‌ வள்ளல்‌ -- கனமேயும்‌ 
சூதவன மேவியருள்‌ சோதியே நின்பணியே 


மரதவமாப்‌ பூண்டிருக்க வை. 


8 
கட்டளைக்‌ கலித்துறை. 
வைப்பென நின்னை யுணர்ந்தவர்க்‌ கெல்லர வரமுமருள்‌ 
இப்பிய நாயக வேதம்‌ தெளியாத்‌ திகம்பரமெய்‌ 


ஒப்பனை செய்ய வரியவ மாங்குடி யுத்தமநின்‌ 
மெய்ப்புகழ்‌ பாடிய நாவருள்‌ தாண்மலர்‌ விழ்பவர்க்கே, 10 


ஆசிரிய விருத்தம்‌. 
விழ்வினை மருவா வண்ணம்‌ மெய்யருள்‌ பொழிர்‌அகாத்து 
வாழ்வினை யருளும்‌ வள்ளல்‌ மரங்குடிக்‌ கோயில்‌உள்ளான்‌ 
காழ்வினை அம்மைப்‌ பற்றிக்‌ கலக்குமென்‌ நினைதல்வேண்டா 
தாழ்வினை மாற்றும்‌ வள்ளல்‌ தமிழினுக்‌ குருகுவானே. 11 


ஆசிரியப்பா. 


உருக்கமும்‌ மறைமுடி யுள்ளமெய்ப்‌ பொருளும்‌ 

பெருக்கமும்‌ இனிமையும்‌ பிறபல ஈயமும்‌ 
இயல்புற வமைந்த வீரிரு குரவர்‌ 

செயல்புனை திருவடிச்‌ செவ்விய வுருவ 

கருதிய கருத்தின்‌ கணக்கினு ளடங்கா 

அருவுள வுருவுள வருவுரு வுள்ளவ 

நீயே நின்புகழ்‌ நிகழ்த்திய வடமொழி 


_ காயே மதியா ஈன்மைகள்‌ விளக்குமே 


9 - 
நினையுணர்‌ நால்வர்‌ நிகழ்த்திய தமிழ்மறை 
அனையென வப்பனு மாமென நின்னைப்‌ 
பலபடி. யாகப்‌ பகர்ந்து விளக்குமே 
குலமுறை குணயிலை குறித்திட லொண்ணாத்‌ 
தலைமைய தத்துவ சான்றவர்‌ சான்றவ 
பொருள்வளம்‌ பொருடம்திப்‌ புண்ணிய நெறியிடை 
மருள்கெடச்‌ செல்லும்‌ மக்களால்‌ மலிர்த 
நாட்டினைக்‌ காத்தருள்‌ நற்பணி பூண்டனை 
ஏட்டினு ளடங்கர விசைப்பெருங்‌ கடலினை 
இயன்ற வளவில்‌ இசைத்தே மெனினும்‌ 
மயன்ற வெங்குறைகள்‌ மறந்தனை யாளுதி 
மாங்குடி. மேவிய வள்ளால்‌ 


யாங்குடி கொளுமுல இருந்தரு ளிறைவனே, 12 


வெண்பா. - 


இறைவனிவ னென்றே யிருகிலத்தோர்‌ தேற 
மறைமுழங்கு சூதவன வள்ளல்‌--பொறையும்‌ 
நிறையு மமைர்‌ அள்ள நேயகலி நெஞ்சில்‌ 


, உறைவனிஃ தண்மை யுணர்‌, . 18 


10 
கட்டளைக்‌! கலித்துறை. 


உணரவும்‌ போற்றவும்‌ பாடவும்‌ வல்ல வுனதடியார்‌ 


மணமலி பை்தமிழ்ப்‌ பூர்தொடை சாத்தி CEL” 


குணகிறை வேதியர்‌ கூடிய மாங்குடிக்‌ கொற்றவகின்‌ 
வணம தேர்ந்தவர்‌ யாருளர்‌ கூறதி வாய்திமந்தே 
ஆசிரிய விநத்தம்‌. 
'வாயரற்‌ புகழ வருகலையே 
மனத்தால்‌ நினைக்க வருலெயே 
தாயாக்‌ கருது முலகவுயிர்‌ 
தமக்குள்‌ மறைந்த தனிச்சுடரே 
மாயாப்‌ பெருமை வருகநிலையில்‌ 
வணங்குவாரை கிறுத்‌ துதற்காச்‌ 


சாயா வளங்கொள்‌ சூதவனம்‌ 


தனில்வாழ்‌ செம்மைப்‌ பரஞ்சுடரே, 
ஆசிரியப்பா. 


சுடருரு வெனச்ரிலர்‌ சொல்வா ருளரே 

இடருகு மருளரு வெனச்லெ ரறைபவே 
மதிமுடி. பவனென வழுத்துப சிலரே 

சுதிமுடி யெனச்சிலர்‌ சொல்வது முளதே 
மாங்குடி. யி.பல்திரு வளர்பூங்‌ கோயிலில்‌ 
தாங்குடி கொண்டருள்‌ தனிப்பரம்‌ பொருளையே, 


14 


15 


16 


11 
வெண்பா... 


பொருள்தருதி யென்றே புசழ்புனைவார்‌ பல்லோர்‌ 
மருளகற்றுஞ்‌ சூதவன வள்ளால்‌--இருள்மலங்கள்‌ 
போக்க யருள்தியெனப்‌ போற்றுகின்ற ஈாயடியேம்‌ 


வாக்குமலி செல்வம்‌ வளர்‌. 17 


கட்டளைக்‌ கலித்துறை. 
வளர்வதும்‌ தேய்வது மில்லது வரய மதிநிலத்திற்‌ 
ஜிளர்வுறு செம்மைப்‌ பரஞ்சுடர்‌ வெள்ளிக்‌ ரிமழும்‌ 
தளர்வு வாழ்வினன்‌ மாங்குடி. மேவிய தண்ணளியான்‌ 


அளவனறு மாற்றலன்‌ சேவடி சேர்மின்க என்பர்களே, 18 


ஆசிரிய விருத்தம்‌. 

அன்புருவச்‌ செம்மணியை நாடுதிரே லிருக்குமிடம்‌ 
அறைவன்‌ கேளீர்‌ 

இன்புருவக்‌ தேமிசை குயிலினங்கள்‌ இளவேனிற்‌ 
இடங்கள்‌ தேடி 

கன்புருக வடைவ துவரம்‌ சூதவனத்‌ தடியவர்தம்‌ 
நலங்கள்‌ நாடி 

£ நன்பருவக்‌ காரெனவே விற்றிருப்பன்‌ திருமேனி 

சரத னென்றே, 19 


12 


ஆசிரியப்பா. 


என்ற மிருக்கு மிறைமை பொருந்திய 
நன்றியல்‌ வீட்டி னலமறி யுளத்தர்‌ 

அன்பி னெறியினை யவனியோ ருணரப்‌ 
பலவகைக்‌ குலங்களிற்‌ பவமெடுத்‌ தடைக்‌ து 
தம்மையே மறம்‌. அ தமக்குறு மின்ப 

துன்ப மெவையும்‌ சுமப்பவ னவனென 
வுலகினில்‌ வாழ்க்‌. அதம்‌ முள்ளத்‌ அள்ளிய 
கடைப்பிடி யொன்றே கருத்தாக்‌ கொள்ளுபு 
இல்லினைத்‌ அறக்கவும்‌ இன்னுயிர்‌ துறக்கவும்‌ 
இன்பம்‌ அறக்கவும்‌ இருவிழி துறக்கவும்‌ 
துணிந்த பெரியர்‌ தாப்மைசால்‌ இயற்பகை 
மெய்ப்பொருள்‌ குயவனார்‌ வியன்கண்ணப்பர்‌ 
கல்லா னெறிந்தே கடவுட்‌ பதம்பெறு 
சாக்யெர்‌ இதய தாமரை மலர்ந்த 

நம்பனைக்‌ காண நாளைப்‌ போவேன்‌ 

எனவே நித்தலு மி.பம்பிய பெரியர்‌ 

இன்னு மின்னன நன்னய வன்பீனர்‌ 
எத்துணேச்‌ சான்றவர்‌ இருந்தனர்‌ தமிழகத்‌ 
தத்துணைப்‌ புண்ணியர்‌ அடித்துகள்‌ பதிந்த 
நிலத்தினில்‌ வாழ்வுறு நிறையல னடைந்தேம்‌ 
வடமொழி மறையும்‌ வளத்தமிழ்‌ மறையும்‌ 


12 
பத்துச்‌ செவியினும்‌ பற்றொடு கேட்டு 
மகழ்வுறு மிறைவனை மாங்குடி. வாணனை 
கொத்த மங்கலம்‌ குடிகொளும்‌ வணிகர்‌ 
பொன்பொலி குலத்தினர்‌ புரிதிருப்‌ பணிகளை 
அருளொடு மேற்றுள வமலப்‌ பிரானை 
எல்லாம்‌ வல்ல விறைவனை நினையவும்‌ 
இறைஞ்சவும்‌ பரவவும்‌ இயல்நலம்‌ புனைந்தேம்‌ 
எம்‌ முடைப்‌ பெரும்பே தெவர்க்கும்‌ 


இம்மையி னுளதுகொ லெனவிசைத்‌ இடுவமே, 20 


0வண்பா. 


இடுமின்கள்‌ கூவிளமும்‌ இன்புனல்கொண்‌ டாட்டித்‌ 
தொடுமின்கள்‌ வேதத்‌ தொடையல்‌--வடுவின்றிச்‌ 

செம்மை யுருவத்‌ திருமேனி நாதனையே 

இம்மை நீனைவீ ரிரும்‌ ௮. 21 


கட்டளைக்‌ கலித்துறை. 


இருப்பத மெய்யெனப்‌ போவ.து பொய்யென வெண்ணின 
(ரும்‌ 
பொருப்புறை தெய்வத்தை மாங்குடிக்‌ கோயிலிற்‌ பூரணனை 
விருப்புறு செஞ்சொடு போற்றுதல்‌ செய்யின்‌ விமலனருள்‌ 
இருப்பத மெய்யெனத்‌ தேர்வர்‌ மறைத்தெளி வின்ன தவே 


14 
ஆசிரிய விருத்தம்‌. 


இன்னலற வாழ்வ தவே கருத்தென்னி லெளியவழி 
யியம்பா நின்றேம்‌ 

கன்னலொடு செக்கெல்மலி சூதவனத்‌ தறம்பொலியக்‌ 
கனிக்து வாழும்‌ 

தன்னனைய பரம்பரனைச்‌ சதாரிவனைச்‌ சங்கரனைச்‌ 
சமய மெல்லாம்‌ 


இன்னனென வறிவரிய பரம்பொருளை மனமார 
விறைஞ்சு விரே 23 


ஆசிரியப்பா. 


ஈரிரு மறைக ளெய்யா மெய்யன்‌ 

நாலே ழாகம நவிற்றிய நாவினன்‌ 

மானத மடுவினில்‌ வளர்நிழல்‌ கஅவும்‌ 
கயிலையி லிருக்த கருணை வாரிதி 

பசுவென விருந்த பலதிறச்‌ சீவனும்‌ 
பாச மகன்றுதன்‌ பதமல ரணுகப்‌ 

பசுபதி யெனவே படர்ந்த வொருபொருள்‌ 
தோடுடைச்‌ செவியன்‌ பீடுடைப்‌ பிரம 
புரமுறை பவனெனப்‌ புகலியர்‌ குழவியும்‌ 


கூற்றேயரயின கொடுமை விலக்கிலிர்‌ 


15 
அதிகைக்‌ கெடிலத்‌ தம்மானென்ன 
சாயம்‌ பொலிந்த நாவுக்‌ கரசும்‌ 
பித்தா பிறையணி பெருமானென்ன 
காவலூர்‌ கம்பியும்‌ ஈமச்சிவாயவென 
மணிவா சகரும்‌ வாய்மலர்ந்தருளிய 
இருமுறை கேட்டுத்‌ தெவிட்டாச்‌ செவியன்‌ 
எவரெவர்‌ எவ்வெவ்‌ விபல்பினி லுருவினில்‌ 
நினைத்தனர்‌ புகழினும்‌ கேரினின்‌ றருள்வோன்‌ 
கங்கை கரந்து பெரங்கெய . சடையன்‌ 
மதிறுத லுமையிளை மணப்பதன்‌ பொருட்டுத்‌ 
தெற்கு மோக்கித்‌ இருத்தவம்‌ புரிர்த 
அற்புத புரரதன வகாயம மூர்த்தி 
அறிவி னெல்லைக்‌ கடங்கா வறிவுரு 
வமைந்தோன்‌ கருணையா லைந்தொழில்‌ புரிச்‌ தம்‌ 
ஒன்றிலும்‌ பற்றிலா வொருபெருந்தேவன்‌ 
சிவகோசரியார்‌ செயுமறைப்‌ பூசனை 
ம௫ழ்வுடனேற்றும்‌ வாய்நீர்தெளித்‌ து 
முடிமலர்‌ தூவி முறையற வெச்சிலூன்‌ 
ஊட்டிய திண்ணனார்‌ உள்ளம்‌ புகுக்தோன்‌ 
கொத்த மங்கலக்‌ குடக்கனி லமைந்த 
குயில்வளர்‌ மாங்குடிக்கோயில்‌ கொண்டோன்‌ 
சிவநெறி விளக்கிய 9வாகம மோதிப்‌ 
பொழுது மூன்றிலும்‌ பூசனை புரியும்‌ 
ஏகாம்‌ பரரென விசை சிவாசாரியார்‌ 
வழிபா டுவந்தரூள்‌ வள்ளற்‌ பரம்பொருள்‌ 
தனக்கென வொன்றையும்‌ தழுவான்‌ 
எமக்கென யாவும்‌ இனிதி னியற்றுமே, 24 


16 
வெண்பா, 
இயற்கை யரஇருக்கு மேர்வனத்திற்‌ சிற்பப்‌ 
பயிற்சி சிறந்தோன்‌ படைத்த -- செயற்கைநலம்‌ 


பொங்குதிருக்‌ கோயிலுறை பொன்போற்‌ றிருமேனி 


அங்கணனை நெஞ்சே யடை. 25 


கட்டளைக்‌ கலித்துரை. 
அடையார்‌ திரிபுரம்‌ வேவ வெரித்த வணிசகையான்‌ 
தொடையா ரிதழிபின்‌ பூங்கோவை வாசகர்‌ சொற்றொடுத்த 
நடையார்‌ திருக்கோவை தன்னெடுஞ்‌ சூடிய நாயகனம்‌ 
மிடையரர்‌ கருணையின்‌ மாங்குடி வாழ்வுறு மெம்மிறையே. 
26 


ஆசிரிய விருத்தம்‌. 

இறைவனுக்குப்‌ பணிபுரியும்‌ திறமறியேம்‌ ௮வன்புகழை 
இசைக்கும்‌ நான்மை 

மறையினுக்குப்‌ பொருடெளியும்‌ ௮றிவுவளம்‌ 
படைத்‌ துமிலேம்‌ வாக்கன்செல்வர்‌ 

தறைமலர்ச்‌ செச்தமிழ்த்‌ தொடையாம்‌ தேவாரம்‌ 
இசையோடு நவிற்றலில்லேம்‌ 

பொறையிருக்கு மாங்குடியிற்‌ புரார்தகனை 
சணுகலெங்கன்‌ புகலுவிரே, 21 


17 
ஆசிரியப்பா: 
எங்ஙனம்‌ புகலுவல்‌ எங்கனம்‌ புகலுவல்‌ 


இங்ஙன மிலனே யிங்ஙன மிலனே 


எனநான்‌ மறைமுடி யெய்யா துயங்கிய 


இறையெவன்‌ யாண்டைய னெத்தகை யியலினன்‌ 


யாவகைச்‌ செயல்கள்‌ மேவலுற்‌ அள்ளான்‌ 
செடியனோ குறியனோ நீலனே செய்யனே 
வெள்ளிய வுரூவனோ வொள்ளிய வொளியோ 
இருளோ தெளிவோ மருளே பொருளோ 
குணங்குறி யுளனோ குணங்குறி யிலனோ 
உலக வுயிர்களி னு றுதொடர்‌ புளனோ 

உயிரு முடலுமா யுறுதிலை யுளனோ 

காட்சிக்‌ குரியனோ கருத்துக்‌ குரியனோ 
ஆயிரம்‌ கண்ணனோ ஆயிரம்‌ வாயனோ 
ஆயிரம்‌ கையனோ ஆயிரம்‌ காலனோ 

ஆயிரம்‌ பெயரனோ ௮ணுவோ மலையோ 
ஒரும்யாம்‌ தெளிவுற ரேரினில்‌ வருமீமா 
வராது மறைந்தே மயக்கி யலைக்குமோ 
வெனவே யெண்ணி யெண்ணி வனத்திடைத்‌ 
தீவம்புரிர்‌ தயங்கித்‌ தம்மையே மறந்து 
சிவமய மாகத்‌ இரிந்தோர்‌ சிலரே 


உண்டியு முறக்கமு முடையு சடையும்‌ 


18 


இன்பமும்‌ துன்பமும்‌ எய்தினர்‌ விலங்கென 
வாழ்க தனர்‌; மாய்ந்தனர்‌; தாழ்ந்தவர்‌ பலரே; 
பிறந்த வுயிரெலாம்‌ பேரின்‌ படைம்துபர்‌ 
சிறந்த நெறியிடைச்‌ சேர்வு தகுமென 
மறைபுகன்‌ றருளிய வாய்மைகள்‌ கேட்டும்‌ 
எத்துணைப்‌ பிறவி யெடுத்தன வுயிர்கள்‌ 
இறயியும்‌ பிறவியும்‌ இல்லாப்‌ பெருநிலை 
நாடிய மனமுள நல்லுயி ரெத்துனே 


நிலமகள்‌ தாங்கொணா நீள்பெரும்‌ பொறையென 


வாழ்பவர்‌ மக்கள்‌ வகுப்பிடை யிரும்‌ அம்‌ 
மாக்களே யாகுவர்‌ வல்லான்‌ வகுத்த 
வரய்க்கால்‌ வழிய மறைத்தெளி வறிய 
முயலுநன்‌ மக்களே யுயலுறு பவரென 
இனிஅ தெளிவுறுத்‌ திறைஞ்சுவார்க்‌ கருளும்‌ 
மாங்குடி யாண்ட மறைச்செழும்‌ பொருளே 


யாங்குடி யுயர்வா னெம்முள முறைகவே, 


வெண்பா. 


உறைகவென்ச்‌ சொல்லி யுளக்கோயில்‌ செய்யும்‌ 
மறையவன்றன்‌ கெஞ்சத்து வந்த-—இறையவனைச்‌ 
சூதவன மேவுஞ்‌ சுடசொளியைப்‌ போற்றுதற்கு 
மோதமிகத்‌ தாழ்த்தீர்‌ முடி, 


28 


29 


19 
்‌ கட்டளைக்‌ கலித்து 
(மூடியால்‌ நடந்‌ து கயிலையைக்‌ காணும்‌ முறையறியேன்‌ 
கடியார்‌ மலரெனக்‌ கண்மலர்‌ சாத்தும்‌ கலையறியேன்‌ 
'செடியார்‌ வினைகளை யைந்தெழுத்‌ தோதிச்‌ செகுக்கறியேன்‌ 


அடியான்‌ எனச்சொல லெங்கன மாங்குடி யண்ணலுக்கே 


30 


ஆசிரிய விருத்தம்‌. 

அண்ணற்‌ களிற்றின்‌ பிடரமர்வுற்‌ 

றரசு பொலிந்த வரசரெலாம்‌ 
திண்ணற்‌ கருளுஞ்‌ சிவபுரத்‌.ஐச்‌ 

செல்வன்‌ றிருத்தாள்‌ கினையாசேல்‌ 
வண்ணக்‌ குயில்சூழ்‌ வித்‌ 

வளரும்‌ பொருளை யறியாரேல்‌ 
உண்ணற்‌ குணவும்‌ உடையுமிழக்‌ 


இலக லிரந்தே யுழல்வாரே. 31 


ஆசிரியப்பா, 
உழல செஞ்சே யொருமொழி கேளாய்‌ 
தழலென நிமிர்ந்த தனதடி முடியை 
_ இருவர்‌ தேடியும்‌ ஒருவரு மஜியார்‌ 


20 
மீண்டது கண்டு மெய்ப்‌ பொருள்‌ விளக்யெ 
வேத புராதன வேத்தியன்‌ றன்னை 
ஆயிர நாமத்‌ தமலனை யொருமுறை 
ஐம்தெழுத்தோதி யவனருள்‌ அணிக்து 
நெற்றி நிறைவுற நீற்றினை யணிந்து 
கண்மணி பூண்டு விண்மணி யுள்ளுறை 
பொருளே மறைமுடி போதரு தலைவ 
இருளே மலிக்த வென்னகம்‌ வந்தனை 
அழுக்கெலா மகற்றி அன்புறு கோயில்‌ 
கொள்ளுதி யென்னக்‌ குறித்தனை நினைத்தி 
வண்டு படியா மலர்கள்‌ பறித்திட்‌ 
டருச்சனை புரியும்‌ அருட்பணி பூணுதி 
நன்னீராடி ஈம்பனைப்‌ பேணுதி 
அவன்புகழ்‌ நாவுற வன்பொடு மோதுதி 
அறிவினுக்‌ கெட்டா வவன்‌ செயலறியும்‌ 
அடியர்‌ தம்மினத்தில்‌ அவனையே காணுதி 
ஆயிர மலர்களா லருச்சனை செய்ய 
ஆயிரங்‌ கரங்க ளடைதல்‌ வேண்டா 
ஒருகரத்‌ துணையால்‌ உள்ள முருக 
ஒருமல ரெடுத்தவள்‌ திருவடி யிட்டால்‌ 
எவ்வகைப்‌ பேறும்‌ எளிதினி லெய்தலாம்‌ 


வேதமுணர்க்தோர்‌ வேதத்‌ துள்ளுறை 


21 


விமலனை யுணர்ந்து மெய்ப்‌ பொருள்‌ தெளிக 
வேதமொழியினை யோதவு முணரவும்‌ 
அறியா யென்னினும்‌ அதனாற்‌ குறையிலை 
கரல்வர்‌ அருள்மொழி நயந்தனை யோ தக 
அவர்‌ மொழி மறையென வறிந்தனை தெளிக 
இசையொடு மொருபாட்‌ டெந்தை திருச்செவி 
யேறப்‌ புகலும்‌ இறைபணி பூண்க 
தமிழ்மறை யோதவும்‌ தமிழ்மயப்‌ பொருளினை 
நாடவும்‌ தெளியவும்‌ ஞானமிலாயேல்‌ 
ஓதுவா ரோதும்‌ போதரு இருந்து 

பிறநினை வின்றி யறவனை யறிக 

அன்னது புரியவும்‌ அற்ற லிலாயெனில்‌ 
எவ்வழி யிருப்பினும்‌ எப்பணி பூணினும்‌ 
சிவம்‌ இவ மெனவே யவன்‌ பெயர்‌ சொல்லியும்‌: 
நினைம்‌ இம்‌ திரியும்‌ நிலைகைக்‌ கொள்ளுக 
இவமய மாகிய சிவனடி யவரைக்‌ 

கரணுங்‌ காலைப்‌ பேணி வணங்குக 

முன்னை வினைகள்‌ மூண்டு வருவன 
பின்னையும்‌ வினைகளைப்‌ பெரிதும்‌ திரட்டி 
வாமுதி யாதலின்‌ மற்றவை யொழிர்‌ த 
பேரானந்தப்‌ பெருங்‌ கடல்‌ குளிக்க 


வழியெனக்‌ கொத்தமங்கலத்‌ தருகே 


*': தென்னையும்‌ சாலியும்‌ செறிந்த நிலத்தே ' 


22 


அழகுருச்‌ செல்வி யருமறைத்‌ தலைவி 
சவுந்தர காய தனக்குறு துணையாய்‌ 
மக்கள்‌ இருவரும்‌ ம௫ூழ்க்தனர்‌ காண 
வயிரவன்‌ கரவல்‌ மூழ்ந்து வீற்றிருக்கும்‌ 
உயிரினை யறிலினை யொன்றினை யன்பினை 
கதாடொறு மறைமுறை சன்னீ ராட்டம்‌ 
கொண்டருள்‌ கொழுக்இனைக்‌ குலமறையவர்‌ மொழி 
மறைகளும்‌ திருமுறை மறைகளும்‌ செவிக்கொள 
விழைந்த விமலனை விழைவும்‌ வெறுப்பும்‌ 
... இல்லா வருளுரு விறைவனை 
நல்லா யென்னி னயந்தனை வாழ்தியே, 32 


வெண்பா. 


வாழ்வருள வல்லானை மாங்குடியை யாண்டானைத்‌ 

தாழ்வகலப்‌ போற்றும்‌ தலையினரே -- எழ்பிறப்பும்‌ 

பொன்முடிகொள்‌ மன்னவராய்ப்‌ பூவுலகில்‌ வாழ்ந்தவன்றாள்‌ 

பின்முறையே சேர்வர்பெரும்‌ பேறு. 33 
கட்டளை கலித்துறை. 

பேற்றினை நல்கிய மெய்ப்பொரு ளாகிய பிஞ்ஞகனை 

நீற்நினை யாடிய மாங்குடி வரழ்வுறு நித்தியனைச்‌ 

சாத்றினை சல்லடி. யரர்பொருட்‌ டெய்திய ௪த்‌.துவனைக்‌ - 

கூற்றினை மரற்றிய தர்ளனைத்‌ தேடினிர்‌ கூடுமினே, ::. 84 


24. 
ஆசிரிய விருத்தம்‌, 
கூட்டுவதுங்‌ குறைப்பதவு மவனருளே யெனத்தெளி 
கும்பிட்‌ டேத்திப்‌ [த்து 
பாட்டுரை த்து மனமகழும்‌ பரிசினர்கள்‌ மனிசரடி 
பணிந்து வாழ்த்தி 
வேட்டூள சில்‌ பொருளுதவ வேண்டியிரச்‌ தறிலெரே 
வேதம்‌ தேடும்‌ ப்‌ 
ஆட்டைய வம்பலனை மாங்குடியி னண்டவனை 
யறிக செஞ்சே. . க 35. 


ஆசிரியப்பா. 


நெஞ்சே ஈல்லார்‌ நின்னினு முளரோ 
ஐம்பொறி வாயிலா லனந்தம்‌ பொருள்களை 
அறியும்‌ ஆற்ற லமைந்தனை யாயினும்‌ 
அவைகளை யொரடுக்கி யகமுறப்‌ புகுர்தங்‌ 
குறைதரு மொருவனை யுவப்பொடு காடும்‌ 
நினைவு சிறிது நின்னக முளதே 

புலன்வழி செல்லும்‌ பொறிகளை யீர்ப்பது 
அருமை யினருமை யதனினு மருமை 
நின்னு ளிருக்கும்‌ நிறைவினை யறிதல்‌ 
இப்பெரும்‌ பணியினை யான்புரிர்‌ அய்ய 

' இறைவனெம்‌ பெருமா னெல்லாம்‌ வல்லான்‌ 


24 


திவகங்கை மன்னன்‌ திருப்பணி விழைந்தோன்‌ 
பொன்பொலி வணிகர்தம்‌ அன்பும்‌ பணியும்‌ 
அருளால்‌ மருவியே பருமறை செவியுற 
.. வெவ்வகைச்‌ செல்வமும்‌ செவ்விதி னிறையும்‌ 
்‌ குலங்குடி மலிர்த கொத்த மங்கல 
மேலக்‌ கோயிலில்‌ விருப்பொடு முறைவோன்‌ 
' சவுந்தர நாயக தழுவிப்‌ தோளினன்‌ 
மறைமொழி புகன்று மந்திர மோதி 
ஆகம நெறியே யருச்சனை யியற்றும்‌ 
இயல்பினின்‌ வழாத எகாம்‌ பரநற்‌ 
சிவமறை யவர்தம்‌ திருமுடி யேறிய 
திருவடி யுடையோன்‌ ஒருபகல்‌ ஒருமுறை 
- நினைபவர்‌ தமையும்‌ நிறைதிரு வருளிக்‌ 
காத்தவம்‌ இருக்கும்‌ கருணைப்‌ பெருங்கடல்‌ 
எனக்கென வுதவிய வின்‌ அணை நீயே 
அதலி னின்னைசன்‌ கமையப்‌ பெறுவான்‌ 
யான்புரி செயல்களை பெனக்கெடுத்‌ தியம்புஇி 
நீயும்‌ யானும்‌ நெறிதுணிச்‌ தேசன்‌ 
இந்திர னுலகமும்‌ மந்திர மறைகளை 
வழுவா தோதிய மறையவ ஸுலகமும்‌ 
திருமகள்‌ கொழுநன்‌ மருவிய வுலகமூம்‌ 
அறியாப்‌ பெரும்பே றடங்கிய சிவனுலகு 


பி 


25 
அடைகுவ தெளிதே யாகு மன்றிபும்‌ 
ஒன்றினை விழையா வுயர்ரெறி பூணினும்‌ 
உலகிடை யெல்லா வுயர்வு மெய்துமே. 
எனை நீ நண்பனென்‌ றெண்ணுதி 
நினையான்‌ விடாது நேடுவன்‌ அருளையே, 36 


வெண்பா. 


அருளையே தன்னுருவ மாக்யெ வம்மான்‌ 

பொருளையே வைத்துப்‌ புனை 5--தெருளுடையார்‌ 
பரட்டுள்‌ மறைந்த பரங்கருணை மாங்குடியான்‌ 

ஆட்டுள்‌ விருப்பமுள னாம்‌ 97 


கட்டளை க்கலித்துறை. 


ஆமெனத்‌ தேறுக வன்றெனச்‌ சொல்க வ்வ்னிலையை 
யாமுளத்‌ தெங்ஙன மோர்முடி வின்க ணிசைத்இடலாம்‌ 
காமனைக்‌ குட்படு நெஞ்சினர்‌ காணாக்‌ கடவுளினைக்‌ 

காமனைக்‌ காய்ந்த விழியனை மாவடிக்‌ கா னுமினே. 98 


26 
ஆசிரிய விருத்தம்‌. 


கானும்‌ விழியும்‌ நினைமனமும்‌ 
கனிந்து சிவனார்‌ இருப்பணியே 
பூணுங்‌ கரமும்‌ ௮வன்கோயில்‌ 
பொழுது மூன்றும்‌ வலம்வர வே 
பேணும்‌ கழலு முடையோரே 
பெறுவரர்‌ கயிலைப்‌ பெருவரழ்வு 
நாணுங்‌ கருத்தேர்‌ மாங்குடிவாழ்‌ 
நம்பன்‌ செயலை யறியாரே, 39 


ஆசிரியப்பா. 
அறிய யுயலுத லரிதே யம்ம! 
விறகிற்‌ கனலென விரிந்த வுலகெலாம்‌ 
மறைவுறு மொளிமய வள்ளலை யிறையைப்‌ 
பாலினுள்‌ மணமுறப்‌ பரந்துள ரெய்யென 
எவ்வுயி ரகத்து மெங்குமா மொருவனை 
மணியினிற்‌ சோதிபோல்‌ வயங்யெ வவனை 
ஆயிரம்‌ வழிகளா லறிதரு மறைகளும்‌ 
இன்னவ னிவனென விசைத்தன விலவே 
திலி னெல்லை யகன்று புறஞ்செலு 
மன்புரு வரயெ வவனை யறிர்தவர்‌ 


21 


யாருளர்‌ யாருளர்‌ யாருள ரெனவே 
பெரியர்‌ யாவரும்‌ ஒருபடி புகலுவர்‌ 
அமரரு முனிவரும்‌ அறிகலா வவனுரு 
வெளிதினி லறியவோர்‌ தெளிநெறி யுளதே 
உலகெலா மவனே யுயிரெலா மவனே 
உடுவெலா மவனே யுவரியு மவனே 
விண்ணினும்‌ மண்ணினும்‌ விரிர்தபல்‌ தோற்றமும்‌ 
அவனே யவனலா தமைவன வில்லையே ப்பது 
ஆதலி னினையே மவனை யென்பார்க்கும்‌ 
அவன்‌ செயலன்றி யாவன வில்லையே 
உயர்வினு ளுயர்ந்த வுயர்வு மவனே 
தாழ்வினுட்‌ டாழ்ர்த தாழ்வு மவனே 
பெரிதினுட்‌ பெரிய பெ நமையு மவனே 
மண்ணி னுண்ணிய நுட்பமு மவனே 
சிறிதினிற்‌ றிய றுமையு மவனே 
தெளிவினிற்‌ றெளிந்த தெளிவு மவனே 
மருளினில்‌ மருண்ட மருளு மவனே 
முன்னுற முளைத்த முதுமையு மவனே 
முளைத்த தியா முழுமுதலவனே 
பின்னுற வெழுந்த பீடுசால்‌ புதுமையும்‌ 
இளமையும்‌ வளமையும்‌ எழி௮ு மவனே 


அணும்‌ பெண்ணும்‌ அல்லவு மவனே 


28 


ஆதலி னுலஉடை யங்கு மிங்குங்‌ 

காண்பன வனைத்துங்‌ கருக்‌ கடலாம்‌ 
அவனே யென்னும்‌ அறிவினை யடைம்‌ த 
மக்கள்‌ விலங்கென வருமுயிர்க்‌ செல்லாம்‌ 
நன்மையே நினைத்து ஈமச்சிவரயவெனும்‌ 
மந்திர மோதி வழிபிழையா அ 

புண்ணிய வினைகள்‌ புரிந்து வாழ்வீரேல்‌ 
௮வனரு ளெளிதினி லடைதலாகும்‌ 

உத்தமர்‌ நிறையுங்‌ கொத்த மங்கலத்‌ 

அரிய நெறிகளால்‌ உறுபொரு ளீட்டித்‌ 
தலைவனுக்‌ குரிய தருமம்‌ புரிவதே 

விரத மெனக்கொளும்‌ விச்சைசால்‌ வணிகர்‌ 
இவகங்கை மன்னன்‌ தினந்தினம்‌ பணியும்‌ 
சிவபாஞ்‌ சுடர்க்குச்‌ செயலுறப்‌ பொரும்‌ துமென்‌ 
றெண்ணி யமைத்துள லெழில்வளர்‌ கோயிலுள்‌ 
அறுமுக முருகனும்‌ அனை முகத்தனும்‌ 

வடுக நாதனும்‌ மருங்கனிலிருப்ப 

உலக காய, உவமையில்‌ நாயகி 

௮ழக னாயக யருளா நய 

சவுந்தர நாயகத்‌ தையல்‌ தணையொடும்‌ 
தன்னடி பணிந்தவர்‌ தமக்கு ஈலமெலாம்‌ 
இன்னே யருள்செய விருக்குமெம்‌ பெருமனை 
பொன்னே புரையப்‌ பொலி திருமேனி 


29 
வள்ளலை மாவடி வாழ்வுறு நாதனை 


ஒரு முறை மனத்து ளுணர்பவர்க்‌ 
கரியவு முளவென வறையுமேர வன்பே. 40 


0வண்பா. 
வாழ்த்து. 


வாழிய மாவடிவாழ்‌ வள்ளல்‌ கழன்‌ மலர்கள்‌ 

வாழிய செளந்தர வல்லிகழல்‌ -- வாழியரோ 
உள்ளமுற வன்னாரை யோதியுணர்‌ மெய்யொழுக்கிற்‌ 
நெள்ளியரெல்‌ லோரும்‌ சிற்‌ ௮. 


கொத்தமங்கலம்‌ மேலைக்கோயிலென வழங்கும்‌ 
சூதவன சேத்திரம்‌ 


செளந்தரநாயகி மாலை. 


௨ 


இவமயம்‌, 
கொத்தமங்கலம்‌ மேலைக்கோயில்‌ என்ற 
சூதவனத்‌ திருத்தலத்தில்‌ 


கோயில்‌ கொண்டருளிய 


செளந்தரநாயகிமாலை 


காப்பு, 
கட்டளைக்‌ கலித்துறை, 


இருமலி மாங்குடிக்‌ கோயிலின்‌ வாழும்‌ இவைவிமலை 
அருள்மலி தேவியைப்‌ போற்றிப்‌ புனையும்‌ அணீதொடையல்‌, .. 
உருமலி யைங்கரன்‌ ஏர ம்பன்‌ வேதத்‌ தளபொருளாம்‌ 
தெருள்மலி யோங்கார தெய்வத்தை வாழ்த்திச்‌ செயப்படுமே 
பொன்மை யுருவத்‌ திருமேனி நாதனைப்‌ பேரற்றுபவர்‌ 
வன்மை ஈலம்பெற வெவ்வகை வாழ்வ மலர்ச்சபெற 
இன்மை யகன்றிட நின்கடைக்‌ கண்னோக்‌ இனிதருள்வாய்‌ 


1 


ஈன்மை பொருக்திய மாங்குடிச்‌ செளந்தர நரயகியே. 


34 


வாளு மயிலொடு சூலமுங்‌ கொண்டு மயிடனைச்செற்‌ 

ருரு மடியவர்‌ ஈன்னல மெய்‌, துற வாண்டவளே 

தாளு நினைக்‌ து மணமலர்‌ சூட்டித்‌ தணிபவர்க்கு 

நாளா மருளுதி மாங்குடிச்‌ செளர்தர நாயகியே. 2 


எ 


அன்னை யெமக்கருள்‌ வரழ்வுகள்‌ யாவும்‌ அருள்வலியால்‌ | 
நின்னை முறைப்படி யுள்ளத்தின்‌ வைத்து நினைந்தறியேம்‌ 
பொன்னை வெலுந்திரு மேனி மணந்த பொலங்கொடியே 


நன்னய மல்கிய மாங்‌ குடிச்‌ செளந்தர நாயகியே. 3 


வல்லவர்‌ தேறிய வேதத்து ணின்ற மலர்க்கழலான்‌ 
இல்லவர்‌ வேண்டிய செல்வத்தை நல்கும்‌ இயல்புடையாள்‌ 
அல்லவர்‌ காணாத்‌ திருமேனி நாதனை யன்ப்புரி 


நல்லவர்‌ நெஞ்சை மாங்குடிச்‌ செளந்தர ஈநாயயே, 4 


அஞ்சலி செய்பவர்‌ எண்ணிய வெண்ண மனைத்‌ துமுற ்‌ \ 
செஞ்சினி னின்று நிறைவிச்கு மன்னை கிமலைபரை 
வஞ்சக மின்றிய மெய்த்தளி தேடிய வரழ்வுடையாய்‌ 


நஞ்செயல்‌ கொண்டருள்‌ மாங்குடிச்‌ செளந்தர சாயயே 5 


தேவார மோதியு நான்மறை யோதியுர்‌ தெய்வநினைப்‌ 
பாவாரஞ்‌ சாத்தியு கண்ணி வணங்கும்‌ பழவடியார்க்‌ 
கோவாத மெய்த்திரு நல்கிய வுள்ள வுவப்புடையாய்‌ 


நாவாரப்‌ போற்றுவ மாங்குடிச்‌ செளர்தர நாயகியே, 0 


£ வை 


88 
மாச்சனை நின்று தமிழ்ப்பாட்‌ டிசைப்புறு மரங்குயிலின்‌ 
தேச்சுவை பொங்கிய சதங்கள்‌ கொண்ட திருச்செவியாய்‌ 
பேச்சினை யெண்ணச்சைச்‌ செய்கையை நின்கண்‌ பிடித்தருள்வாய்‌ 
நாச்சுவை சன்குணர்‌ மாங்குடிச்‌ செளந்தர நாயகியே, 7 
பொன்கொடு பற்பல நாடுகள்‌ சென்று பொருள்திரட்டி 
நின்கழல்‌ போற்றிய நெஞ்சின ராகிய நின்‌ ளைஞர்‌ 
அன்பொடு நல்லறம்‌ யாவையும்‌ தரங்கு மறவணிகர்‌ 
மன்குடி போற்றுதி மாங்குடிச்‌ செளந்தர நாயகியே... 8 
சிவ ஈங்கை மன்னன்‌ திருப்பணி வேண்டிய தெய்வமெனத்‌ 
தவகங்கை யரயெ யோஃயர்‌ காணுர்‌ தனிமையெனப்‌ 
புவகங்கை யென்று புலவர்கள்‌ போற்றப்‌ பொலியிரண்டு 


கவகங்கை கொண்டருள்‌ மரங்குடிச்‌ செளச்தர மாயயே 9 


வானம்‌ வழங்கி நிலவள மல்க மனங்கொளுவாய்‌ 


ல தானம்‌ வழங்க வறம்பல வோங்கத்‌ தருமிறைவி 


மோனம்‌ பொரும்‌ ௮ முனிவருங்‌ காணா முழுப்பொருளே 

ஞானம்‌ வழங்குதி மாங்குடிச்‌ செளந்தர நாயகியே, 10 
வாழ்த்து. 

வாழிய மாங்குடி வாழும்‌ திருமேனி வள்ளல்கழல்‌ 

வாழிய செளந்தர நாயக யோங்கார வல்லிகழல்‌ 

வாழிய மெய்ப்பணி பூண்ட சிவகங்கை மன்னர்குடி. 


வாழிய நல்லறம்‌ தாங்கும்‌ பொருள்பூண்‌ வணிகர்களே, 


- 
பி 


த, | க்‌்‌ 
தடட 


